சோழர்‌ காலத்திய ,கமிழ்ப்பேர 


பவனை வகை க்‌ 


அரியர்‌ நாகரிகம்‌ 13 


நாட்டில்‌ குடியேறி வாழ்ந்துவந்தமையே. இது பெரும்பாலும்‌ 
உண்மையென்று இப்போது யாவராலும்‌ ஒப்புக்கொள்ளப்‌ 
படுகிற து. ஆரியர்கள்‌ தந்த வேதங்களில்‌ காலத்தால்‌ 
முந்தியவை பாரசீக மொழி தெரிந்தவர்களுக்கே நன்கு 
விளங்குகின்றன. பிறகுதான்‌ பிராகிருதம்‌ முதலிய 
மொழிகளை ஆரியர்கள்‌ வகுத்தார்கள்‌. 


இந்தியாவினுள்‌ நுழைந்த ஆரியரும்‌ சரி, மற்ற காடு 
களில்‌ தங்கிய அரியரும்‌ சரி, எங்கும்‌ கூட்டம்‌ கூட்டமாகவே 
சென்றனர்‌ ; தங்கினர்‌ ; வாழ்ந்தனர்‌, இதனால்‌ இவர்களுள்‌ 
இனப்பற்று ஏற்பட்டது. அனால்‌ ஆரியர்கள்‌ காட்டிய 
இனப்பற்று பரந்த பற்றாகத்‌ திகழவில்லை. முன்பின்‌ 
காணாத நாட்டிலே வழி நடக்கும்‌ ஒருவன்‌ தனக்கு உற்றதுணை 
ஒன்றைத்‌ தேடுவதுபோல்‌ ஆரியர்கள்‌ பலரைத்‌ துணைக்‌ 
கொண்டார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ நம்பிக்கைக்கு ஏற்றவர்களா 
யிருக்கும்‌ பொருட்டு இவர்களை உறவினர்களாகவே 
பார்த்து எடுத்துக்கொண்டார்கள்‌. . சில சமயம்‌ கெருங்கிய 
உறவினர்‌, சில சமயம்‌ தூரப்பந்துககள்‌, சில சமயம்‌ தங்க 
ளுக்கு எவ்வழியோ சொந்தமானவர்கள்‌ இப்படிப்‌ பலதிறப்‌ 
பட்டவர்களாய்‌ இவர்கள்‌ இருந்திருக்கலாம்‌. இவ்விதமாகவே 
குலம்‌, சாதி, கிராமம்‌ என்ற பாகுபாடுகள்‌ ஆரியர்‌ காகரிகத்‌ 
தில்‌ முதலிடம்‌ பெறலாயின. 

ஒவ்வொரு கூட்டத்தாரும்‌ தங்கள்‌ பழக்க வழக்கங்கள்‌, 
உண்ணும்‌ முறைகள்‌ வழிபாட்டு முறைகள்‌ என்பனவற்றைத்‌ 
தம்‌ போக்குக்கு ஏற்ற வண்ணம்‌ அமைத்துக்கொண்டனர்‌; 
இவ்விதமாய்‌ ஒழுங்குகள்‌ எழுந்தன. ஒழுங்குகளைப்‌ பின்பற்றி 
எழுந்தன அரசு, போர்‌, இன்ன பிறவும்‌. இங்ஙனம்‌ எழுந்த 
வற்றில்‌ முதன்மையாய்க கூறத்தககவை புரோகிதம்‌, சேனானி 
(சேனைத்தலைவன்‌]), சமிதி, சபை முதலியவையாகும்‌. காலக்‌ 
கிரமத்தில்‌ இவை யாவும்‌. வாழ்க்கைக்கு அவசியமாய்‌ 
அமைந்தன; இவற்றிற்குரியவர்களும்‌ வாழையடி வாழையாய்‌ 
வரத்‌ தொடங்கினார்கள்‌. நாளடைவில்‌, பிராமணர்‌ (புரோகிதர்‌), 
சத்திரியர்‌ (சேனானிகள்‌], வைசியர்‌, சூத்திரர்‌ என்ற சாதிகள்‌ 


வரலாறு பிறந்தது | 216 


மலிருந்ததில்லை. அப்படியே இந்தச்‌ சங்க நூற்களும்‌ வரலாற்‌ 
றிற்கு ஆதாரம்‌ அளிக்கும்‌ சான்றுகள்‌ என்பதை நாம்‌ மறுக்க 
முடியாது. அதுமட்டுமல்ல; சங்க நூற்கள்‌ அளிக்கும்‌ வர 
லாற்றுச்‌ சான்றுகள்‌ ஒரு விதத்தில்‌ சாசனச்‌ சான்றுகளுக்‌ 
கும்‌ மேலானவை என்று நாம்‌ கருதவேண்டும்‌. ஏனென்றால்‌ 
சுங்க நூற்சான்றுகள்‌ மிகுந்த விவரம்‌ தருபவையாகும்‌. 
சமூகம்‌, மதம்‌, பொருளாதாரம்‌ இதுபோன்ற விஷயங்களில்‌ 
இலக்யெம்போல்‌ ஆதாரம்‌ அளிப்பது வேறில்லை, இது 
காரணம்‌ பற்றியே நாட்டுப்‌ பாடல்களில்‌ தவழும்‌ வரலாற்று 
ஆதாரங்கள்‌ என்ற பொருள்பற்றி ஆராய்ச்சி செய்த 
குளோவர்‌ (லா) என்ற ஆங்கிலேயர்‌, “சங்க நூற்களை 
வரலாறுபற்றி ஆராய்வது பெரும்‌ ஆராய்ச்சியாளர்க்குரிய 
வேலை எனக்‌ ” குறித்தார்‌. 


பத்துப்பாட்டுத்‌ தொகுதியைச்‌ சேர்ந்த பட்டினப்பாலை, 
பொருநராற்றுப்படை முதலிய நூல்களில்‌ சோழன்‌ கரிகா 
லனைப்பற்றியும்‌, அவன்‌ தலைநகர்‌ புகாரைப்பற்றியும்‌ மதுரைக்‌ 
காஞ்சி, நெடுநல்வாடை முதலிய நூல்களில்‌ மதுரையை 
யும்‌, பாண்டியன்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியனைப்பற்றியும்‌, பெரும்பாணாற்றுப்படையில்‌, 
காஞ்சியையும்‌, அங்கு ஆண்ட இளந்திரையனைப்பற்றியும்‌, 
சிறுபாணாற்றுப்படையில்‌ ஓய்மா நாட்டுத்‌ தலைவன்‌ நல்லியக்‌ 
கோடனைப்பற்றியும்‌, மலைபடுகடாம்‌ என்ற நூலில்‌ நன்னன்‌ 
என்ற ஒருமலை நாட்டுச்‌ சிற்றரசனைப்‌ பற்றியும்‌ நாம்‌ பல 
செய்திகள்‌ அறிகின்றோம்‌. பதிற்றுப்பத்து என்ற நூல்‌ முழு 
வதும்‌ சேரகுல அரசர்களைப்‌ பற்றியது, சிலப்பதிகாரம்‌, மணி 
மேகலை என்ற காவியங்கள்‌ தமிழ்‌ நாட்டு மூவேந்தரைப்‌ 
பற்றிப்‌ பேசுகின்றன. 

சங்க நூற்களில்‌ பல பெரிதும்‌ வரலாற்று நூல்களாகவே 
அமைந்திருக்கின்றன, அவற்றின்கண்‌ அரசர்‌ வமிசா வழி 
யும்‌, அரசர்‌ கொண்ட வெற்றிகளும்‌, அக்கால அரசியல்‌, 
அரசரங்க, சமூக, சமய நிலைகளும்‌ விரிவாகக்‌ காட்டப்‌ 
பட்டிருக்கின்றன. சிலப்பதிகாரத்திலும்‌, மணிமேகலையிலும்‌ 


வசந்த காலம்‌ 37 


களோ அதைவிட இன்னும்‌ அதிகமான ஊக்கத்தை நல்ல 
முறையில்‌ அரசாட்சி செய்வதிலே காட்டினார்கள்‌ என்று 
சொல்லவேண்டும்‌, பெரிய நரட்டைக்கட்டி அளுவதைவிட 
சிறிய நாட்டைத்‌ திறம்பட ஆளுவது மேல்‌ என்பது அக்‌ 
காலத்து மன்னரது கொள்கை என்பதை அவர்கள்‌ பெரும்‌ 
வெற்றிகள்‌ கொண்டிருந்தபோதிலும்‌ வெற்றிகண்ட இடத்தி 
லெல்லாம்‌ தங்கள்‌ அரசைச்‌ செலுத்தாமல்‌ தங்கள்‌ நாட்டி 
லேயே கவனத்தைச்‌ செலுத்தி வந்தது நமக்கு எடுத்துக்‌ 
காட்டுகின்றது. நல்ல முறையாக அரசாங்கக்‌ காரியங்களைக்‌ 
கவனிக்க, அரசனுக்கு உதவியாக ஆயங்களும்‌, மன்றங்‌ 
களும்‌ அக்காலத்திலிருந்தன. ஒவ்வொரு கிராமத்தின்‌ காரியங்‌ 
களையும்‌ கவனிக்க அவை ஒவ்வொன்‌ றிலும்‌ மன்றங்களென்று 
சபைகள்‌ திகழ்ந்தன. தலைநகரிலே அரசனுக்குதவியாக 
எண்பேராயம்‌, ஐம்பெருங்குழு என்ற இரண்டு ஆயங்கள்‌ 
இருந்தன என்பதைச்‌ சிலப்பதிகார ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. 
ஆயினும்‌ இவைகளில்‌ யார்‌ யார்‌ அங்கம்‌ வகித்தார்கள்‌ 
என்பதைப்‌ பற்றி அந்நூல்‌ உரையாசிரியர்‌ காலந்‌ 
தொட்டு இன்றுவரை கருத்து வேறுபாடு இருந்து 
கொண்டுதான்‌ வருகிறது, ஆயினும்‌ பொதுவாகக்‌ கூறு 
மிடத்து. முதலில்‌ குறித்தது மந்திரிகள்‌ சபை என்றும்‌, 
இர்ண்டாவது குறித்தது மக்கள்‌ சபை என்றும்‌ நாம்‌ ஒரு 
வாறு ஊகிக்கலாம்‌. அரசன்‌ செங்கோல்‌ முறை தவறினால்‌ 
அதைத்‌ தன்‌ கண்ணீரால்‌ அறிவித்த பாவை ஒன்று புகாரில்‌ 
இருந்தது என்று சிலப்பதிகாரம்‌ கூறுவதிலிருந்து, அக்காலத்‌ 
தில்‌ செங்கோல்‌ முறை எங்ஙனம்‌ பேணப்பட்டுவந்தது 
என்பது தெற்றென விளங்கும்‌. கோவலனை அநியாயமாகக்‌ 
கொல்லுவித்ததற்காகத்‌ தன்னுயிரைவிட்ட கெடுஞ்செழி 
யனது ஆட்சி இதை நமக்கு மறுமுறையும்‌ உணர்த்துவதாக 
உள்ளது. சங்க காலத்தில்‌ மன்னன்‌ கொண்ட இறைகள்‌, 
நிலவரி, சுங்கம்‌, சிற்றரசரின்‌ கப்பம்‌ ஆகியவையாகும்‌. 
சுங்கத்தை வகுலிப்பதற்காகப்‌ புகார்த்‌ துறைமுகத்தில்‌ பல 
அரசாங்க ஊழியர்கள்‌ வேலை செய்து வந்தனர்‌ என்பதைப்‌ 


பட்டினப்பாலை நமக்கு அறிவிக்கின்றது. அரச சபைகளும்‌, 


அரிக்கமேட்டில்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்ட பழங்கால மண்பானை, 
(புதுவை புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்‌ உதவியது) 


செஞ்சி, வேலூர்‌, தஞ்சை நாயக்கர்கள்‌ 89 


மற்ற நரயக்கர்களுக்கு இருந்ததைவிட அதிகமான 
மதிப்பு இவனுக்கு விஜயககர சமஸ்தானத்திலிருந்தது. 
இவனுக்குப்‌ பின்போந்த லிங்கம நாயக்கன்‌ வேலூரைச்‌ 
செஞ்சிப்‌ பிடியினின்றும்‌ விடுவித்துக்‌ கொள்ள முயன்றான்‌. 
இதைப்பற்றி இரண்டு நாயக்கர்களுக்கு மிடையே பெரும்‌ 
போர்‌ மூண்டது; வேலூர்க்‌ கோட்டை செஞ்சிப்‌ 
படைகளால்‌ சூழப்பட்டது. லிங்கமன்‌ வெகு தீரத்தோடு 
சண்டை செய்தான்‌. ஆயினும்‌ அவனுடைய செரந்தப்‌ 
படைத்தலைவர்களின்‌ உதவியாலேயே செஞ்சிப்படைத்‌ 
தலைவன்‌ 1604-ல்‌ வேலூரைப்‌ பிடித்தான்‌. இவ்விதம்‌ 
வெற்றி கண்ட படைத்தலைவன்‌ சென்ன நாயக்கன்‌ 
என்பவன்‌. இவன்‌ புதல்வன்‌ இப்பொழுது தமிழ்‌ நாட்டின்‌ 
தலை௩கரமாயிருக்கும்‌ சென்னப்பட்டினத்தை நிறுவி, 
அதற்குத்‌ தன்‌ தகப்பன்‌ பெயரைச்‌ சூட்டினான்‌. இ. பி. 
1606-ம்‌ வருஷம்‌ இரண்டாம்‌ வெங்கட்டராயன்‌ என்ற 
விஜயநகர மன்னன்‌ காலத்தில்‌ வேலூர்‌ விஜயநகரத்தின்‌ 
தலைநகர்களில்‌ ஒன்றாயிற்று. பெயர்பெற்ற அப்பைய தக்திதர்‌ 
என்ற சைவப்‌ பெரியாரை ஆதரித்தவன்‌ வேலூரில்‌ ஆண்ட 
சின்னப்‌ பொம்ம நாயக்கன்‌ ஆவான்‌. 


விஜயறகர மன்னன்‌ அச்சுத நாயக்கன்‌ காலத்தில்‌, ஒரு 
நாயக்க அரசு தஞ்சையிலும்‌ நிறுவப்பெற்றது. இந்த நாயக்க 
ஆட்சிக்கு முதன்‌ முதல்‌ அனுப்பப்பட்டவன்‌ அச்சுத நாயக்க 
னின்‌ சகலனான செவ்வப்பன்‌. இவனும்‌ இவனுக்குப்‌ பிறகு 
வந்த அச்சுத்தப்பனும்‌ போர்ச்சக்கசியருக்கும்‌, போர்ச்சுக்‌ 
கீசியப்‌ பரதிரிமார்களுக்கும்‌ உதவியாய்‌ இருந்தனர்‌. 
அச்சுதப்பனுக்கும்‌, அவன்‌ பின்‌ போந்த அவன்‌ மகன்‌ 
இரகுரா தனுக்கும்‌, மதுரை நாயக்கருக்கு அரியநாத முதலியார்‌ 
அமைந்ததுபோல்‌ கோவிந்த தீக்ஷிதர்‌ என்பவர்‌ முதல்‌ அமைச்‌ 
சராக இருந்தார்‌. இரகுநாதன்‌ சிறந்த அரசனாகமட்டுமல்ல; 
வீரங்கொண்ட போர்‌ வீரனாகவும்‌, திறமை மிகுந்த எழுத்தாள 
ஞுகவும்‌ திகழ்ந்தான்‌. இவன்‌ வடமொழியிலும்‌, தெலுங்‌ 
கிலும்‌ பல நூல்களை எழுதினான்‌. இரகுநாதன்‌ இராமதேவனை 


சென்னையில்‌ ஆண்ட ஆங்கிலேயக்‌ கவர்னர்கள்‌ 119 


(1) போலீஸ்‌ அதிகாரிகளைக்‌ கவனித்து அமல்‌ நடத்த 
வேண்டியவர்‌ மாவட்ட அதிகாரியான கலெக்டர்‌ ஆவர்‌. 

(2) கிராமங்களில்‌ மணியக்காரர்கள்‌ கணக்குப்பிள்ளை 
கள்‌ வமிசா வழியாக (1185011௧07) நியமிக்கப்பட வேண்டும்‌. 

(3) கிராம அதிகாரிகள்‌ குடிமக்களின்‌ சாதாரணக்‌ 
குறைபாடுகளை விசாரித்து நியாயம்‌ தீர்க்க வேண்டும்‌. 

(4) கிராமங்களில்‌ பஞ்சாயத்துகள்‌ நியமிக்கப்பட 
வேண்டும்‌. 

எலியட்‌ ஆட்சியின்‌ காலத்தில்தான்‌ ரூபாய்‌ நாணயங்‌ 
களும்‌, கால்ரூபாய்‌, இரண்டணா, ஓணா காணயங்களும்‌ 
அமலுக்கு வந்தன. இவைகளெல்லாம்‌ வெள்ளி நாணயங்கள்‌. 
இவைகளைத்‌ தவிர பைகள்‌ என்ற செப்பு நாணயங்களும்‌ 
அப்போது அடிக்கப்பட்டன. 

1820-ஆம்‌ ஆண்டு சர்‌. தாமஸ்‌ மன்ரேர (Thomas 
நரீறாா௦ ) சென்னை கவர்னர்‌ பதவிக்கு உயர்த்தப்பட்டான்‌ . 
1780-ஆம்‌ ஆண்டு சாதாரணச்‌ சிப்பாயாக சென்னையில்‌ 
வந்து இறங்கிய இவன்‌, காலக்கிரமத்தில்‌ மேஜர்‌ ஜெனரல்‌ 
பதவியை அடைந்தான்‌. அதற்குப்பிறகு சேலம்‌ மாவட்டத்‌ 
தில்‌ உதவிக்‌ கலெக்டராகவும்‌, தென்‌ கன்னடம்‌, அனம்தப்பூர்‌ 
முதலிய மாவட்டங்களில்‌ கலெக்டராகவும்‌ பதவி வகித்தான்‌. 
இவன்‌ கவர்னராக இருந்த காலத்தில்‌ பல புது மாற்றங்கள்‌ 
சென்னையின்‌ ஆட்சிமுறையில்‌ ஏற்பட்டன. இவற்றில்‌ 
முதலாவதாகக்‌ குறிக்கப்படவேண்டியது ரயத்வாரி முறை 
(Ryotwari System). தமிழ்நாட்டில்‌ மக்கள்‌ ஆங்கிலம்‌ பயில 
வேண்டும்‌ என்று, ஆங்கிலம்‌ போதிக்கும்‌ பள்ளிக்கூடங்களை 
முதன்‌ முதல்‌ நிறுவிய கவர்னர்‌ இவன்‌. போக்குவரத்து 
வசதிக்காக சென்னையில்‌ முக்கியமான பாதைகளை நிறுவிய 
வனும்‌ இவனே. 

1827-ஆம்‌ ஆண்டு மன்ரோ இறந்த பிறகு லஷிங்டன்‌ 
(Lushington), ஏடம்‌ (Adam). ரசல்‌ (Russel) என்ற மூவர்‌ 
1837-ஆம்‌ ஆண்டுவரை சென்னையின்‌ கவர்னராக இரும்‌ 


122 தமிழ்‌ நாட்டு வரலாறு 


தான்‌. போலீஸை நிறுவினான்‌. கம்பெனி நிர்வாகத்தைச்‌ 
சீர்திருத்தும்பொருட்டு கம்பெனியின்‌ ஆங்கில அலுவலாளர்‌ 
களின்‌ சம்பளத்தை உயர்த்தினான்‌. கம்பெனி நிர்வாக 
முறைகளை வகுத்துத்‌ தொகுத்து வெளியிட்டான்‌. ஆயினும்‌ 
கார்னவாலிஸ்‌ நினைத்தபடி ஆட்சிமுறை உயரவில்லை. அதற்கு 
முக்கியக்‌ காரணம்‌ கார்ன்வாலிஸ்‌ கம்பெனியின்‌ இந்திய 
அலுவலாளர்களைக்‌ கவனியாமல்‌ விட்டுவிட்டது. ஆங்கில 
உத்தியோகஸ்தர்களுக்கும்‌ இந்திய உத்தயோகஸ்தர்களுக்கு 
மிடையே இவ்விதமாகப்‌ பெரும்‌ வித்தியாசம்‌ ஏற்ப்பட்டது. 
இது கார்ன்வாலிஸ்‌ சீர்திருத்தத்தில்‌ ஒரு பெரும்‌ குறை 
யாகும்‌. அவர்‌ அன்று இட்ட வித்து இன்றும்‌ நாட்டை 
விட்டு நீங்கவில்லை, உயர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கும்‌, 
சாதாரண உத்தியோகஸ்தர்களுக்கு மிடையே உள்ள 
சம்பளக்குறைவுக்கு ஒருவிதத்தில்‌ கரான்வாலிஸின்‌ சீர்‌ 
திருத்தமே காரணமென்று நரம்‌ சொல்லக்கூடும்‌. 


லார்ட்‌ பென்டிங்‌ சென்னைக்‌ கவர்னராக இருந்தபோது 
ஏற்பட்ட சிப்பாய்க்‌ கலகத்தைப்பற்றி முன இயலில்‌ 
குறித்தோம்‌. அப்போது சென்னை ஆங்கிலேயப்‌ படைக்கு தள 
கர்த்தராயிருந்த சர்‌, ஜான்‌ கிரபூரக்‌ என்பவன்‌ சிப்பாய்கள்‌ 
முகத்தைச்‌ சவரம்‌ செய்துகொள்ள வேண்டுமென்றும்‌, தான்‌ 
கொடுக்கும்‌ ஒரு நூதனமான தலைப்பாகையையே அணிந்து 
கொள்ளவேண்டுமென்‌ றும்‌ ஆணை பிறப்பித்தான்‌. இதனால்‌ 
தான்‌ கலகம்‌ விளைந்தது. சுமார்‌ நூறு ஆங்கிலேயரும்‌ 
முந்நூறு இந்தியச்‌ சிப்பாய்களும்‌ இந்தக்‌ கலகத்தின்‌ விளை 
வாக மாண்டனர்‌. அதனால்‌ அப்போதையக்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ 
இந்த ஆணைகளை நீக்கனதுமன்‌ றி, கவர்னரையும்‌, தளபதி 
யையும்‌ வேலையினின்றும்‌ நீக்கினான்‌. கவர்னர்‌ வேலையி 
லிருந்து நீக்கப்பட்ட லார்ட்‌ பென்டிங்‌ 1829-ம்‌ ஆண்டு 
இதியாவின்‌ கவர்னர்‌ ஜெனரலாக நியமிக்கப்பட்டான்‌. 
இது ஒரு விதத்தில்‌ விந்தையே ஆனாலும்‌, மனிதரின்‌ மனப்‌ 
பான்மை காலத்தில்‌ எப்படி மாறுகிறது என்பதற்குச்‌ சிறந்த 
- எடுத்துக்காட்டாகும்‌, ஏனென்றால்‌, அவர்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ 


தமிழ்‌ நாடும்‌ விடுதலை உணர்ச்சியும்‌ 133 


இவரோடு சேர்ந்த சுப்பிரமணிய சிவா, வாஞ்சி ஐயர்‌, பரலி 
சண்முகசுந்தரம்‌ பிள்ளை, வ. வ. ௬. ஐயர்‌ ஆகிய இவர்கள்‌ 
எல்லாம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தோன்றிய சுதந்திர வீரர்களாகும்‌, 
வாஞ்சி ஐயர்‌ ஏழு ஆண்டுகள்‌ சிறைவாசம்‌ அடைந்தார்‌. 
சிதம்பரனார்‌ செக்கிழுக்க அனுப்பப்பட்டார்‌. அப்பொழுது 
பரலி சண்முகசுந்தரம்‌ பிள்ளை ' வந்தேமாதரம்‌ * என்ற 
விடுதலை முழக்கத்தைத்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ பரப்பினார்‌. இக்‌ 
காரணம்‌ பற்றி இவரை மக்கள்‌, “ வந்தேமாதரம்‌ பிள்ளை ' 
என்றே அழைத்தனர்‌. வ.வே.சு. ஐயர்‌ புதுவை மூலமாக 
துப்பாக்கி முதலிய மேல்நாட்டுப்‌ போர்க்‌ கருவிகளை தமிழ்‌ 
நரட்டில்‌ இறக்குமதி செய்வதற்காகப்‌ புதுவையிலிருந்து 
கொண்டு வேலை செய்து வந்தார்‌. 


இவர்கள்‌ எல்லாம்‌ கால வெள்ளத்திலே மறைந்து 
போயிருப்பினும்‌, தமிழ்‌ நாடு இவர்களை என்றும்‌ மறக்க 
முடியாது. 


திரு. வி. ௧. என்று தமிழ்‌ நாட்டார்‌ அன்புடன்‌ அழைத்த 
திரு. வி. கலியாணசுந்தரனார்‌, பெயர்பெற்ற அரசியல்வாதி 
யாய்த்‌ திகழ்ந்த திரு. எஸ்‌. சத்தியமூர்த்தி என்ற இருவரும்‌ 
சமீபகாலம்‌ வரை நம்மோடு வாழ்ந்தவர்கள்‌. திலகர்‌ சிறை 
சென்றார்‌ என்று கேள்விப்பட்டதும்‌ சென்னையில்‌ ஸ்பென்ஸர்‌ 
கம்பெனியில்‌ தமக்கு இருந்த வேலையை வேண்டாமென்று 
உதறிய தமிழ்ப்‌ பெருந்‌ தலைவர்‌ திரு, வி. க. அவர்கள்‌. இவர்‌ 
தேச பக்தன்‌” என்னும்‌ செய்தித்‌ தாளை 1917-ல்‌ தொடங்கி, 
தமிழ்நாட்டில்‌ தேசபக்தியைத்‌ தூண்டினார்‌ ; அரசியலார்‌ “தேச 
பக்தனை” த்‌ தடைசெய்தபின்‌ “நவசக்தி” என்ற வார இதழை 
அரம்பித்துத்‌, தாம்‌ எடுத்துக்கொண்ட பணியை வழுவாமல்‌ 
செய்தார்‌. இவர்‌ பல ஆண்டுகள்‌ காங்கிரஸ்‌ சபையில்‌ உறுப்‌ 
பினராயிருந்தார்‌. திரு. எஸ்‌. சத்தியமூர்த்தி அவர்கள்‌ 
வரலாறு பெரும்பாலும்‌ அரசியல்‌ வரலாறேயாகும்‌. இவர்‌ 
வக்கலோகப்‌ பதிவு செய்து கொண்டாரே யன்றித்‌ தன்‌ 
அக்கறை முழுவதையும்தேசத்‌ தொண்டி ற்காகவே செலவழித்‌ 
தார்‌. இவர்‌ 1936-ல்‌ தமிழ்‌ நாட்டு காங்கிரஸ்‌ கமிட்டியின்‌ 


